தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TN/ CCN / 467 /2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 0.80 காசு 


- 


- 


- - 


ப் 


Cs 


தமிழ்நாடு அரசிதழ் 


REBEL 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 22 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 1 , 2016 
வைகாசி 19, துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 135 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (M1) த் துறை , 24 ஆகஸ்ட் 2015 , ஆவணி 7 , மன்மத , 

திருவள்ளுவர் ஆண்டு- 2046 .) 
படிக்கவும் : 


1 . தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 07 - 06 - 1991 ஆம் நாளிட்ட 175 ஆம் (நிலை ) எண்ணிட்ட அரசாணை . 

2 . புதுதில்லியிலுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் 
வட்டார வருங்கால வைப்புநிதி ஆணையர் - || (விதி விலக்கு ) யிடமிருந்து வரப்பெற்ற 25 - 10 - 2011 ஆம் நாளிட்ட 
E -III / 18 ( 3 )/ 09/ TN / Cancellation / Exem / 15547ஆம் எண்ணிட்ட கடிதம் . 

ஆணை :- எண் 135 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M1)த் துறை, 24 ஆகஸ்ட் 2015 , ஆவணி 7 , மன்மத , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2046 .] 

திருவாளர் , கிங் மற்றும் பாட்ரிட்ஜ் , சென்னை நிறுவனத்திற்கு 1952 ஆம் ஆண்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் 
பல்வகை வழிவகைகள் சட்டம் , 17 (1 ) ஆம் பிரிவின் கீழ் , 03 - 07 - 1991 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் , பாகம் - II , பிரிவு - 2 இல் , 
438 - 439ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட II( 2)/ தொ . வே . வா / 3653/91 ஆம் எண் அறிவிக்கையில் விலக்களிக்கப்பட்டுள்ளதாலும் , 

மேற்சொன்ன நிறுவனம் விலக்களிப்பு குறித்த கட்டுப்பாட்டு நிபந்தனைகளை மீறி , நிதி நிருவாகத்தில் முறைகேடுகளைச் 
செய்துள்ளதாலும் , 

1952 ஆம் ஆண்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பல்வகை வழிவகைகள் சட்டத்தின் 17(4 ) ஆம் பிரிவின் கீழ் , 
மேற்சொன்ன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட விலக்களிப்பினை , 31 - 08 - 2006 நாளிலிருந்து ரத்து செய்வதற்கான அறிவிக்கையை 
வெளியிடுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்று புது தில்லி , தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் 
வட்டார வருங்கால வைப்பு நிதி ஆணையர் - II பரிந்துரை செய்துள்ளதாலும் , 

எனவே , தற்போது 1952 ஆம் ஆண்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பல்வகை வழிவகைகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் 19/1952) 17 ஆம் பிரிவினைச் சேர்ந்த 4 ஆம் உட்பிரிவின் ( a ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 17ஆம் பிரிவினைச் சேர்ந்த 1ஆம் உட்பிரிவின் (a ) பகுதியின் கீழ் , 
திருவாளர்கள் கிங் மற்றும் பாட்ரிட்ஜ் , சென்னை நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட விலக்களிப்பினை 31- 08 - 2006 ஆம் நாளிலிருந்து 
இதனால் ரத்து செய்கிறார் . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 

குமார் ஜெயந்த் , 

அரசு செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP -II- 2- ( 22 ) ( T Sup ) - 1 


